உ 
சிவமயம்‌ 


காமாட்சி பாமாலை 


$ வெளியீடு : 
தேமா பதிப்பகம்‌, 
காரைக்குடி - 623 001. 


்‌ காரைக்குடி 
ழ்‌ வெ. தெ. மரணிக்கம்‌ செட்டியார்‌ மகள்‌ 
திருவளர்‌ செல்வி 
விசாலாட்சி (8. க.) 


-காரைக்குடி 
இராம. வீர. இராம. பெரியகருப்பன்‌ செட்டியார்‌ மகன்‌ 
திருவளர்‌ செல்வன்‌ 


பெரியகருப்பன்‌ த. £., 
திருமண வெளியீடு! 


துந்துபி - தை - 21 
3-2-1985 . 


முன்னுரை. 


மாதவம்‌ செய்த தென்திசை எனச்‌ சேக்கிழார்‌ 
போற்றிய . தென்னாட்டில்‌, பாலாறு வளஞ்‌ சுரக்கப்‌ 
பண்பாடு தலைசிறக்கும்‌ தொண்டை நாட்டில்‌, வேகவதி 
யாற்றின்‌ கரையில்‌ அமைந்திருக்கும்‌ பழம்‌ பெருமை 
_ மிக்க பதி காஞ்சிபுரம்‌. கல்விக்கும்‌ கலைக்கும்‌ பட்டுக்கும்‌ 
பெயர்‌ பெற்றது இப்பண்டைய நகரம்‌. எட்டுத்திக்கும்‌ 
கோயில்களும்‌ . கோட்டங்களும்‌ நிறைந்து பட்டொளி 
வீசும்‌ இந்நகர்‌ தெய்வ மணங்கமழும்‌ திருநகராகத்‌ 
திகழ்கிறது. 


நறுமலர்களில்‌ தாமரையும்‌ : நன்ன திகளில்‌ 
கங்கையும்போல்‌ . நகரங்களுள்‌ தலையாயதாக மதிக்கப்‌ 
. பெறும்‌ .கச்சியம்பதி வடநாட்டவரும்‌ தென்னாட்டவரும்‌ 
வணங்கி ஏத்தும்‌ பெருமை மிக்கது; சைவர்‌ வைணவர்‌ 
சமணர்‌ சாக்கியர்‌ அனைவருக்கும்‌ பொதுவான புண்ணிய 
பூமி. பஞ்ச பூதத்‌ தலங்களுள்‌ முன்னின்றிலங்கும்‌ 
. இக்காஞ்சித்‌ இருநகரில்‌ அண்ணல்‌ ஆதிசங்கரர்‌ 
காமகோடி பீடத்தை நிறுவினார்‌, 


அம்பிகையின்‌ பஞ்சபீடத்‌ தலங்களுள்‌ ஒன்றாக 
விளங்கும்‌ இத்தலம்‌ சக்தி பீடங்களுள்‌ தலைசிறந்தது; 


அரசனைக்‌ குறித்து அன்னை காமாட்சி மாதவம்‌ செய்த : 
. மாண்பூடையது. இக்கோயில்மாநகரில்‌ எத்திக்கும்‌ 
வான்ளாவி நிற்கும்‌. : கோபுரங்கள்‌ ஏராளம்‌. கிழக்‌ 
கெல்லையில்‌ வரதராசப்‌ பெருமாளும்‌, மேற்கெல்லையில்‌ 
ஏகாம்பரநா்தரும்‌, நடுவே காமாட்சியம்மையும்‌ கோவில்‌ 
கொண்டிருக்கும்‌ விதம்‌ மலைமகளின்‌ மணக்கோலத்தை 
அகக்‌ கண்ணில்‌ நிலைநிறுத்துவதாகும்‌. சிவகாஞ்சியில்‌ 
. திருவேகம்பம்‌ குமரகோட்டம்‌ காமகோட்டம்‌ என்றவாறு 
கோயில்கள்‌ அமைந்துள்ள முறை சோதிவடிவான 
த்க்‌) எசகு து ற்கு. 


பத்த மிக்க காஞ்சியில்‌ அ.ருமை மிக்க . 
கோயில்கள்‌ பலவற்றின்‌ மத்தியில்‌ நடுநாயகமாகத்‌ 
இகழ்வது காமாட்சியம்மன்‌ ஆலயம்‌, தெந்ன்மைப்‌ 
புகழுடைய இக்கோவிலில்‌' அன்னை காமாட்சி. அருளாட்சி 
புரிகிறாள்‌. கறைமிடற்றோன்‌ ' கண்ணைப்‌ பொத்திய , 
கறையகலக்‌' கயிலையிலிருந்து காஞ்சி வந்து கம்பை நதிக்‌ 
கரையில்‌ "கடுந்தவம்‌ புரிந்தாள்‌ அன்னை; வீறுகொண்டு . 
ஓடிவந்த வெள்ளத்தைக்‌ - கண்டு: வெருவி ஓடாது,” 
தில்லா உலகில்‌ : நிலைத்தது பரம்பொருள்‌ ஒன்றே என : 
. உலகோர்க்கு உணர்த்த, . மணல்‌ இலிங்கத்தை இறுகப்‌ 
பற்றி உளம்‌ உருகி மெய்மறந்து இன்று ஒன்றினாள்‌; 
வெள்ளம்‌ தணிந்தது. ... தழுவி த்தா தலைவி; 
தழுவக்‌ குழைந்தார்‌. தலைவர்‌, 


ந டப. ரகம. . பூபதி ச க்க வட்ல நத ட அக கல இட. அத 


காஞ்சியின்‌ இதயமாக இருந்து இயக்கும்‌ அன்னை 
காமாட்சி காமகோடி பீடத்தவர்க்குக்‌ குலதெய்வம்‌; 
காஞ்சி மாநகரை ஆளும்‌ தெய்வம்‌. வழிபடுவோர்‌. 
விரும்பியவற்றையெல்லாம்‌ வரரிவழங்கும்‌ அன்னை 
உறையுமிடம்‌. ** காமபீடம்‌ ** எனப்பட்டது. அழகான ' 
காஞ்சியில்‌ புகழாக வாழ்ந்திடும்‌ அன்னை ,காமாட்சி 
சிவனார்‌ மனம்‌. மகிழ இருநாழி நெல்‌ பெற்று 
முப்பத்திரண்டு அறம்‌ வளர்த்து உலகெலாம்‌ படியளக்கும்‌ 
உயர்தெய்வமாகக்‌ காட்சி தருகிறாள்‌. விழாக்காலங்களில்‌ 
உலாவரும்‌ சைவ வைணவ மூர்த்திக ள்‌. : யாவும்‌ 
இக்கோவிலைச்‌ சுற்றியுள்ள பெருவீதிகள்‌ வழியாகக்‌ 
காமகோட்டத்தை வலம்வந்து செல்வது - * கடவுளரும்‌ 
வழிபடும்‌ காமாட்சி! என்பதை உறுதிப்படுத்துகிறது. 


“எங்கெல்லாம்‌ என்னெண்ணம்‌ செல்கின்றதோ 
அங்கெல்லாம்‌ உன்னுருவம்‌ நிற்கட்டுமே . 
எங்கெல்லாம்‌ என்சென்னி பணிகின்றேதோ 
அங்கெல்லாம்‌ உன்பாதம்‌ நிலைக்கட்டுமே" 


என அன்னையிடம்‌ வேண்டுவர்‌ ஆதிசங்கரர்‌. அவர்‌ 
அம்பிகையின்‌ அழகில்‌ ஈடுபட்டு வடமொழியில்‌ இயற்றிய 
துதிப்பாடல்களைக்‌ கொண்ட தோத்திரதூல்‌ * செளந்தரிய 
லகரி” ஆகும்‌. செளந்தரம்‌ ௪ அழகு. லகரி ௪ பெருக்கு, 
மயக்கம்‌, , தேவியின்‌ வரலாற்றையும்‌ உறுப்பு நலன்‌. 
களையும்‌ எடுத்தியம்பும்‌ . இத்நூலை மொழிபெயர்த்து 
இதே பெயரில்‌ தமிழ்ப்‌ பாக்களில்‌ - இயற்றியருளியவர்‌ - 


த வீரை ம்‌ பண்டிதர்‌ ஆவார்‌, சக்தி அருள்பெற்ற 


இப்புலவர்‌ அம்பிகையை நினைந்து அவளருள்‌ வேண்டிப்‌ 
பாடியுள்ள. .இப்பனுவல்‌ -இம்மை . மறுமைப்‌ பேறுகளை 
௮ அருளவல்லது. சைவ எல்லப்ப நாவலர்‌ இவ்வரிய 
நூலின்‌ தடைப்போக்கையும்‌ பொருள்‌ நுட்பத்தையும்‌ 
ரி "உரையெழுதியுள்ளார்‌. 


... தூல்‌: முழுமைக்கும்‌ * செளந்தரிய -லகரி* “எனப்‌ 
, பெயரிடப்‌ பெற்றிருப்பினும்‌, முதலிலுள்ள நாற்பது 
்‌ பாடல்கள்‌ தேவியின்‌ இன்பப்பெருக்கைக்‌ கூறுவதால்‌ 


* ஆனந்த லகரி * (இன்பவெள்ளம்‌) என்றும்‌, பின்னுள்ள . 


அறுபத்து நான்கு பாடல்கள்‌ அன்னையின்‌ அழகுப்‌ 


பெருக்கைக்‌ கூறுவதால்‌ * செளந்தரிய லகரி” (அழகு . 


்‌ வெள்ளம்‌) என்றும்‌ லட த்ய 
ஆனந்த லகரி" (இன்ப வெள்ளம்‌) நாற்பது 
பாடல்களொடு, காமாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌, 
காமாட்சியம்மை விருத்தம்‌; காமாட்சியம்மை . நவமணி 
மாலை, காமாட்சி ' தூற்றெட்டந்தாதி ஆகிய நூல்களில்‌ 
'. இருந்து சில பாடல்களைத்‌: தேர்ந்து சேர்த்துள்ளேன்‌. 


எங்கள்‌ ஐயா திருவாளர்‌ பெரி. ஆ. அள, அரு. 
அருணாசலம்‌ செட்டியாரவர்கள்‌ இச்‌ செளந்தரிய லகரியை 
தாடோறும்‌. ஓதிநலம்‌ பெற்‌ திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
வாழ்க்கைத்‌ துணைவியார்‌ என்‌ பாட்டியார்‌ - பெயரைப்‌ 
பெற்றுள்ள எங்கள்‌ செல்வி இந்நாள்‌ மணமகளுக்கும்‌, 


% 


காரைக்குடி என்‌ மைத்துனர்‌ திருவாளர்‌ இராம. வீர. 
இராம. பெரியகருப்பன்‌ .செட்டியாரவர்கள்‌ மகன்‌ 
இருவளர்‌ செல்வன்‌ பெரியகருப்பன்‌ என்கிற மணிக்கும்‌ 
நடைபெறும்‌ இத்திருமண மங்கல 'நன்னாளில்‌ *காமாட்சி 
பாமாலை” என்னும்‌: பெயரிய இந்நூலை வெளியீடுவதில்‌ 
பெருமையும்‌ பெருமகிழ்வும்‌ அடைகிறேன்‌, : 


மணமக்களும்‌ இந்நூல்‌ பெற்றார்‌ அனைவரும்‌ 
அன்னை காமாட்சியை அழகு தமிழால்‌. நாளும்‌ வழிபட்டு 
வாழ்வில்‌ எல்லா நலனும்‌ வளனும்‌ பெற்று நெடிதினிது 
வாழ இறைதிருவருளை வேண்டுகிறேன்‌. . வாழ்க 
மணமக்கள்‌, வளர்க பல்லாண்டு; அழிசூழ்‌ - உலகில்‌. 
அன்பினைப்‌ பூண்டு, ன ச்ச 
்‌ பேரும்‌ புகழும்‌ பெருவாழ்வும்‌ பெட்படனே 
சீரும்‌ திருவும்‌ திகழ்ந்தோங்க -- யாரும்‌. 
மனமகிழ்ந்து வாழ்த்த மணமக்கள்‌ வாழ்க... 
'தினமுங்‌. குணத்தாற்‌ சிறந்து ”. அ 


ன டு அன்புள்ள, 
காரைக்குடி  : டாக்டர்‌ வெ. தெ. மாணிக்கம்‌, 
உ , எம்‌, ஏ., பிஎச்‌,டி., 
3-3 1988. J: தமிழ்ப்‌ 'பேராசிரியர்‌, 


பச்சையப்பன்‌ கல்‌ லூரி... 


சென்னை - - 600 030. 


a 


௨ 


பிள்ளையார்‌ வணக்கம்‌ 


பாலும்‌ தெளிதேனும்‌ . பாகும்‌ பருப்புமிவை 
தாலும்‌ கலந்துனக்கு நான்தருவேன்‌  கோலம்செம்‌ . 


துங்கக்‌ கரிமுகத்துத்‌ தூமணியே நீயெனக்குச்‌ ட 
சங்கத்‌ தமிழ்மூன்றும்‌ தா, த்‌ 


முருக வணக்கம்‌ 


மூவிரு முகங்கள்‌ போற்றி ' 
்‌ முகம்பொழி கருணை போற்றி 

ஏவரும்‌ துதிக்க --நின்ற : -: 

ஈராறு தோள்போற்றி காஞ்சி: . 
மாவடி. வைகும்‌ செவ்வேள்‌ 

மலரடி 'போற்றி அன்னான்‌ 
சேவலும்‌ மயிலும்‌ போற்றி ' 
‘ திருக்கைவேல்‌ போற்றி ' போற்றி, 


மருந்தி ஜேடுநறி சுற்றமும்‌ ' மக்களும்‌ 
ல பொருந்தி நின்தென்க்கு ஆயம்‌ புண்ணியன்‌ 
கருந்தடங்‌ கண்ணி னள்உமை கைதொழ . 
இருந்த வன்க்ச்சி  சகம்பத்து. எந்தையே. 


கற்பூர நாயகியே ! . கனகவல்லி ! 
காளிமக . மாயிகரு மாரியம்மா ! 
'பொற்கோவில்‌ கொண்டசிவ காமியம்மா ! 
பூவிருந்த 'வ்ல்லிதெய்வ யானையம்மா 
விற்கோல வேதவல்லி 1, விசாலாட்சி ! 
விழிக்கோல' மாமதுரை ' மீனாட்சி! 
சொற்கோவில்‌ நானமைத்தேன்‌ _இங்குதாயே ! - 
சுடராக வாழ்விப்பாய்‌ என்னை நீயே. 


ட்சி 


3 
க 
& 
ட்‌ 
6 


9... 


௨ 
சிவமயம்‌ 


இன்ப வெள்ளம்‌ 
சிவம்‌ எனும்பொருளும்‌ ஆதி சக்தியொடு 
சேரின்‌ எத்தொழிலும்‌ வல்லதாம்‌; 
இவள்‌ பிரிந்திடின்‌, இயங்குதற்கும்‌ அரிது, 
அரிது எனா, மறை இரைக்குமால்‌ 
நவபெரும்‌ புவனம்‌, எவ்வகைத்‌ தொழில்‌, . 
நடத்தி யாவரும்‌ வழுத்து தாள்‌ 
அவனியின்கண்‌ ஒருதவம்‌இலார்‌, பணியல்‌ 
ஆவதோ? பரவல்‌ ஆவதோ? 


பாத தாமரையின்‌ நுண்துகள்‌ பரம 
அணுவினில்‌ பல இயற்றினால்‌ 
வேத நான்முகன்‌: விதிக்க வேறுபடு 
. விரிதலைப்‌ புவனம்‌. அடைய; மால்‌ 
மூது அரா. வடிவு: எடுத்து, அனந்த முது : 
கண - பண, அடவி பரிப்ப; மேல்‌ 
நாதனார்‌ பொடிபடுத்து, 'நீறு அணியின்‌ 
தாம்‌உரைத்துஎன்‌ ? அவள்‌ பான்மையே ! 


௬௨௯. 


டது 


. அறிவுஇலர்க்கு இதயதிமிரம்‌ ஈரும்‌. அளவு 
அற்ற ஆதவர்‌ அள்ப்பு இலா 
'எறிகதிர்ப்ரபை' குழைத்து இழைத்தனைய 
தீவி யாமளை நினைப்பு' இலார்‌ 
செறிமதிக்கு இணரின்‌ ஒழுகுதேன்‌ அருவி 
்‌ தெறு கலிக்கு அருள்‌ மணிக்குழாம்‌ 
பிறவி மைக்கடல்‌ விழாது எடுப்பது ஒரு 
பெருவராக வெண்மருப்பு அரோ. . 


எனப்புகழ அதில்நிமிர்ந்து. நிகர்‌ 
செப்புவார்‌ அபய வரதமாம்‌ 
பாவகத்து அபினயத்தொடு ' உற்ற கை 
பரப்பி. என்‌ பயம்‌ ஒறுக்குமே 


* தேவ்‌ £ 


யாவருக்கும்‌ அஃது . அரிது, ்‌ தின்பதம்‌ 
இரப்ப - யாவையும்‌ அளிக்குமர்ல்‌ 
மூவருக்கும்‌ - ஒருதாவரப்‌ பொருள்‌ என்‌ 
மூலமே. தழையும்‌ ஞாலமே ! 


பு 


3 
தொடுகரச்‌ சிலை தொடப்பொரு மலர்‌ 
சுருப்பு நாண்‌ இடுவது ஐந்துகோல்‌ 
அடுபடைத்‌ தலைவனார்‌ வசந்தம்‌ அலை Ei 
தென்றல்தேர்‌ உருவம்‌ அருவம்‌ஆம்‌' 
முடுகு கொற்ற மதன்‌ ஒருவன்‌ : இப்புவனம்‌ 
முற்றும்‌ வெற்றிகொள முடிவுஇலா 


நெடுமலர்க்‌ கண்‌அருள்‌ சிறிது அளித்தனைகொல்‌ 


தீலியே! கரக பாலியே! 


ம்ச்வ்ன்வண்ங்கி வன்‌ மால்வடிவம்‌ கொள 
வாடும்‌ அரன்துயர்‌ போதாதோ? ' 

தூயமதன்‌ தொழ ஆண்வடிவம்‌ புணர்‌ ' 
தேரைக்‌ வண்டுஅயில்‌ தேனேபோல்‌ 

மேய வழங்கும்‌ உரூபம்‌ - அது னல்‌. 
மேல்‌ இது கண்டவர்‌' வாழ்வாரோ ? ' 

நீ,அதி -ரஞ்சகி! மோகன வஞ்சகி1 

I கீ செய்வது ஒன்றுஅல மாதாவே! 


4 


்‌ மேகலைபொங்க மதாசல கும்பம்‌ எனா! 
முலைகண்டு இடைசோரா தீர்‌ 
மாகம்‌ வன்மம்‌, நாள்நிறை அம்புலி 
ம வாள்முகம்‌. அம்புவில்‌ .ஏடார்போது 
ஏகநெடுங்கழை பாசமொடு .அங்குசம்‌ ... 
ஏர்பெற . வந்து அருள்‌ காபாலி 
நீ கமலம்‌ இகழ்தர்ள்வருடு * என்று: அரன்‌ 


தம்‌ ர்‌ கோக்க! 7 
ஆர்‌ அமுது இன்கடல்‌ , வேலி. ம்க்‌ 
வாய்மணி பம்பிய தீவூடே 
பார கடம்பு அடர்‌. கானில்‌ அருங்‌ கொடை 
. பாய்மணி மண்டப வீடுடே 
கோர சிவன்‌ பரமேசன்‌. ,உன்மஞ்சம்‌ ஒர்‌ 
கூர்பரி அங்கம்‌ எனா மேலே 
சீர்‌ அகும்‌ பரஞானம்‌ உறும்களி -. 
8 


தேவர்‌ அருந்துவர்‌ பூமாதே ! 


5 
மூலமணி பூரகத்தோடு; இலிங்க மார்பு 
.. முதுகளம்‌ வில்புகுவதடு மொழிவது ஆறு 
ஞாலமும்‌ மென்புனலும்‌. அனற்பிழம்பும்‌ காலும்‌ 
நாதமூறு  பெருவெளியும்‌ ' மனமுமாக 
மேல்‌அணுகிக்‌ குள்பதத்தைப்‌ "பின்னிட்டு: ' அப்பால்‌. 
மென்க்மலத்து ஆயிரம்தோட்டு டடக்‌ 
ஆலவிடம்‌ பருகியதன்‌' : மகிழ்நரோடும்‌ ன்‌ 
ஆனநீதம்‌ உறும்பொருளை அறியலாமே. 


தாள்‌இணைக்‌ கமலம்‌ ஊறித்‌ 
தரும்‌அமிழ்து - உடலம்‌. . மூழ்க. 
மீள அப்பதங்கள்‌ யாவும்‌ ' 
விட்டு . முற்பழைய ' மூலம்‌: 
வாள்‌அரவு என்ன ஆகம்‌ : 
வளைத்து உயர்‌ பணத்தி -னோடு : 
நாளும்மைக்‌ கயல்கண்‌ துஞ்சும்‌ 
, ஞான . ஆனந்த மின்னே! 10 


6 
சிவ்கோணம்‌ . முற்பகர்வது ஒருநாலும்‌ சக்திநெறி: : 
்‌""செறிகேசணம்‌ . அத்தொடு ஒருமருவு கோண்‌ 
தவகோணம்‌ . உட்படுவது எழுமூ இரட்டிஒரு 
தவில்கோணம்‌ உற்றதுவும்‌ வலமாய்‌ 
இவரா நிரைத்ததளம்‌ இருநாலும்‌ எட்டுஇணையும்‌ 
'எழிலாய வட்டமொடு: சதுரமாய்‌ 
உல்மானம்‌ அற்றதனி தனிமூ வகைக்கணும்‌என்‌. - 
உமைபாதம்‌ உற்றசிறு : வரைகளே: . 11 


ஆதி. சுந்தரி வடிவினை 
அயன்முதல்‌ 'புலவேர்‌ 
ஏது கண்டு அளவுஇடுவது ' 
்‌ தமைஇகழ்‌ இமையோர்‌ ' 
“மாதர்‌ இங்குஇவள்‌ ' மகிழ்நரோடு 
. உறைகுவம்‌ 'எனின்‌ஓர்‌ ' 
பேதை கொங்கைகள்‌ பெறுகுவம்‌ 
கல்‌ எனமறு -குவரால்‌ ' பெ ப்‌ ப்பார்‌ 42 


- 


ச்‌ 


7 


அறக்கிழவன்‌ . மனிதன்‌ .. விரகுஇல்லாக்‌... கொச்சை ., 


அழகுஇருந்த ஊரில்‌ இருந்து அறியானேனும்‌ '. 


உறக்கருணே கொழிக்கும்‌ உனது அமுதவாரி ' 


ஊடுஅணுகின்‌ அவனை அரமகளிர்‌ எல்லாம்‌: ்‌ 


்‌ நறைக்‌ குழலும்‌ சரிந்திட உத்தரீயம்‌ சோர 

. நாண்‌அழிய வள்சிதற உடுத்த ஆடை. 

- புறத்துவீழ மயலொடும்‌ பின்தொடர்வர்‌ : என்றால்‌ 
பொற்கொடி நின்புதுமை எவர்புகழ வல்லார்‌? 18 


பணைபார்‌ :புனல்கனலி வளிவான்‌ மனத்தில்‌அறு 
பதில்நால்‌ ஒழித்ததுமுன்‌ : அடைவிலே 
இணைநால்‌ ஒழித்தது, இருகதிர்‌ஏற. உற்றதுமூ, ' 
இணைபோயது  . எட்டினொடு : கதிர்கள்நால்‌ 
அணையா .நிரைத்தது: உறுக்திர்நால்‌ அடுத்தது அதன்‌ 
அளவாய்‌ இலக்கம்‌ அறுவ்கையினால்‌. 


உணரா, உரைத்த கதிர்களின்‌. மேல்‌ இருக்கும்‌ எனது. . 
உமைபாத செக்கர்விரி , கமலமே, .' ப்ட்‌ ந்த 


8 
- உனது - சரற்கால்‌. . மதிஅனைய மெய்யும்‌ 
உடல்குழைத்த பிறைச்சடையும்‌ கரங்கள்‌ 
ட நான்கும்‌ 
அளவும்‌ . உறும்‌. அயயவாத ஞான... 
இருட்‌ பனிங்கு , வடமொடு புத்தகமும்‌ஆக . 
நினைகிலர்‌ முன்வழுத்‌ இலர்‌ பின்வணங்கார்‌ எங்ஙன்‌ 
...... இறைத்த பசுந்தேனும்‌ அடுயாலும்‌ தூய 
கனியும்‌ எண. முதுமம்‌ விளைந்து ஒழுகு பாடல்‌ ' 
கவிதை பொழிவது கயிலைக்‌ கடவுள்‌ வாழ்வே!'15 . 


வாரின்ப மூலைமலை . மடந்தை கலிநாவலர்‌ :.. ' 
மணக்‌ 1 கமல வளம்‌ அலை .நீன்‌. 

தேர்‌இன்ப இளவெயில்‌ தழைக்கும்‌. ய்ரயைச்‌ செய்ய 
.... செவ்வி நிறம்‌ உணரும்‌. . உரவோர்‌. 

தரர்‌ இன்று. றவு ஒழுகு. க்ருன்ஓது. , இருன்விசவு .. 

. தவளநிற. வாணி கலைதேர்‌ 

பெர்‌இன்ய. மதம்வலை எறிஅமுத தக்கு 

பேர்உலகை. மகிழ்விப்பரே. . :: : 16. 


9 


இந்து சிலையைப்‌. பிளந்து உள்நிறம்‌. வகுத்து அனைய 
ரட்‌ எழில்வசனி . மாதி மடவார்‌ . 
அந்தஇணை நால்வர்புடை சூழமலை மக்தைகள்கு. 
©. அருணவடிவு உணர -அறிவேசர்‌ 
்‌ கொத்து அவிழ விரிதவள மலர்மங்கை மூக்கை : 
He கோல பரிமள கவிதையால்‌ ட்‌ 
செந்தமிழின்‌ வடகலையின்‌ முதுமொழிக்‌ காவியத்‌. : 
_ தெளி 'ப்சடல்‌ செய்யும்‌ 'அவரே ' | 


உனதுநிறம்‌ எனும்‌இளைய கதிர்‌இரவி வெயில்முழுகும்‌ 

... உலகுஅதடைய. என நினைசூவோர்‌. : * ; 

2 விளைகெழுமூ கொஜ்மறலி அனையவிழி உருவசிமுன்‌ 

விரவும்‌ அறமகளிர்‌ விழைவோர்‌ 
அனவரதம்‌ -எனதுஅமுது. பொழிகவியும்‌. உனதுகுறாளும்‌ 
எனது உடலும்‌ உயிரும்‌ உயிர்சூழ்‌ 

மனமும்‌அ இல்‌' உணர்வும்‌. வருகளியும்‌ எணநிஜேவுஉருக 
ம&ைஅரையன்‌ உதவும்‌ மயிலே... 18 


தத அணக கைய்ய எனல்‌ அகம்‌ க படம 


10 - 


ஆதி : விந்துவை 'முகம்‌என இணைமுலை 

கீழ்‌இரண்டு அதன்‌ வடிவுஎன அருகுதாழ்‌ . 
கோதறும்‌ : சுடர்எழ அழகு ஒழுகுத்திரி 

கோணம்‌ . ஒன்றுஎன: உனதுஎழில்‌ இரதிதோய்‌ 
காதல்ன்‌ கலைதமது : இடம்‌ நினைபவர்‌ 
“காணும்‌ மங்கையர்‌ கலைகொளல்‌. அத்த 
2 ஓதில்‌... இங்கு இருசுடர்‌ முலைஅனையஉ 
லோக. மங்கையை .மயல்செய்வர்‌ கமலையே 19, 


ட 
உ 


க 


டல்‌. “அம்பிகை: இமகர சிலைவடிவு . 
ஆளும்‌ நெஞ்சினுள்‌. வழிவுறு கிரணம்மேல்‌ 

த்டி ்‌. எங்கணும்‌....உடல்பெருகு : அமிழ்துஎன 

ஊடு 'எழும்ப்ரபை 'தமதுஇடம்‌ உணர்குவோர்‌ 
ம்‌ : கொடும்‌ ::விடம்‌ஒரு . கலுழனை . : 
"தாடும்‌. : “ வெம்கொலை அரவுஎன .முறியும்மேல்‌ 
மூடு-, அருஞ்சுரம்‌ * விழிபொழி ' அமுதனின்‌ 

மூழ்க. . என்பொடு. அழல்‌உடல்‌ 'குளிருமே 20 


ப நிரவி 


ககக 


11 
ஆன மின்கொடி. போலும்மென்‌ ... முண்டகம்‌: ர்‌ 
ஆறின்‌ மண்டல .மூவகையின்‌ கண்றர்‌ 
பானு அம்ர்‌ தீயின்‌ திறம்கிளர்‌ ட்‌ 
: பான்மை கொண்டு இதழ்‌ஆயிர்‌' கரும்தள்‌. 
கானில்‌ உன்களி ' ஞானம்‌ ' உறும்கலை து 
கரழ்ம லங்களின்‌ மூவகை பெொன்றியே 
போன சிந்தையின்‌ மாயை ஒழிந்தவர்‌ : 
போதம்‌ இன்புறும்‌ ஆதியொடு 'அத்த்மே ௦1. 


பேர்உறும்‌ கயிலாசன்‌ மகன்‌ பெறு - ' ல 
பேரன்‌ அன்புறு பேரன்‌, எனும்சொலால்‌ 
வாரம்‌ அன்பொடு பார்வை ' வழங்குளனன ': 
வாய்‌" ' இறந்திட்‌ ஓடி வழங்கினாய்‌ 
வேரி முண்டகன்‌ மால்ம்கு ' படங்களின்‌. ' 
வீசரும்‌ .ப்ரபை' தீபம்‌ : உவந்ததாள்‌ : 
சேரு தன்பெரு ' வாழ்வும்‌ வழங்குவை g 
வி்‌ தேட்ரும்‌ சிவ்‌ மாய மதங்கியே! ,, 92 


12 
- ஆதி -சுங்கரர்‌ பாதி உடம்புஇனிது, : -. 

ஞு ஆளும்‌ “அம்பிகை - பாதியும்‌ வீஞ்சுமோ? 
நீது அன்றுஎன்‌ - “நர்யகர்‌': பங்கையும்‌ ' 

நீ கவர்த்தனையால்‌ அவர்‌ எங்குளார்‌? 

சோதி : செங்கதிர்‌ மேனி நிறைந்தது 

: 1 தூய்‌ கண்களும்‌... மூவகை கொங்கையோ 
ஈது இரண்டுஉடல்‌ - கூனும்‌ இளம்பிறை 1 

. “ஏக்‌... பொழிந்தது. நீண்முடி எங்குமே, 23: 


ஆதி முண்டகள்‌ மால்சிவன்‌- - அண்டர்ம - 
-கேசன்‌ அந்த: சதாசிவன்‌. . .ஐ.ந்துபேர்‌.. 
மேதகும்‌ தொழில்‌ போல “ வனைந்துஅருள்‌..... 
வீறும்‌ அங்குஅதன்‌ அறலும்‌ உண்டென 
யாதும்‌ இன்றியும்‌ மேனியொடு எங்கணும்‌ . -... . 
- . மரியை தந்ததும்‌. “ஞானம்‌ - இரங்கும்‌ஓர்‌ 
நீதியும்‌ திருவே! புருவம்‌: கொடு: -: 0 
தீசொல்‌ இங்கித: .ஒவல்‌ -புரிந்தே.”.!! 24 


13. 


்‌ மூவருக்கும்‌ முதற்‌ பிறப்பு நின்‌ 


முக்குணக்‌ . கடல்‌ என்று . முன்‌ 


சேவடிக்‌ கண்‌ இருப்பர்‌ . சென்னிகு 


வித்த செங்கை. பிரிக்கிலார்‌ 
பூ எடுத்து அவர்சென்னி . வைத்திடு. ... 


பேர்தம்‌ உற்றவர்‌, அம்மை நின்‌. . 


.காஅலர்ப்‌ பொதி தாளில்‌: வைக்கவும்‌ 


மூவர்‌. சென்னி... களிக்குமே. 


'வேத ரஞ்சகன்‌, மால்‌ புரந்தரன்‌ 


-வேக சண்ட. குபேரனோடு 


ஆதி எண்திசை பாலர்‌ பொன்றவும்‌.... 


ஆதி அந்தம்‌ -இலாத தோர்‌ . 


நாதர்‌ பொன்றிலர்‌ ஏது? உன்மங்கல... 
நாண்‌ உறும்திறம்‌ . ஆதலால்‌ .... த 


தீ தழைந்தது யோகம்‌ அம்பிகை. 


இ நீலி என்பது - யரவமே, -. 


௬ 


25 


26 


14 
மொழிவது. உ்ன்செப்ம்‌: முத்திரை “பர்ணியின்‌ 
முயல்வது “ளிங்கும்‌.  நட்ப்பன 'கோயில்குழ்‌ 
தொழில்‌.. அருந்துவ ' முற்றும்‌ உன்‌ஆகுதி. ர்‌ 
- துயில்‌ வணங்கல்‌ . களிப்பன யாவும்நீ oo 
ஒழிவு. அறும்களி “ என்செயல்‌ “யாவையும்‌ : I 
உனது - நன்செய்‌: ..பரிச்செய: லாகவே 
அழிவு அறும்பதம்‌.. வைத்துஅருள்‌ பேர்ஒளி: 
32 அளி. விளைந்து: , களிப்புஎழு. .'நாதமே.. 24 


பிரமன்‌: இந்திரன்‌ . முற்பிற ட்‌ 
தேவர்கள்‌ ஊண்‌: எலாம்‌' ட்ட டட 
தரை ' பெரும்‌ இரை அற்ற: இ . ்‌ டப ்‌ த த 
, தல்‌ஆர்‌ . அமுதே 'கெர்லாம்‌. ன்‌ ்‌ ட்‌ ட்ட ்‌ 5 
ஒருவர்‌ தங்கிலர்‌. "நின்சிவன்‌ oO ர ர இ 
ஊண்விடம்‌ வர்ழ்வன்‌ ' மாது 
' இருபெரும்‌ ' கழை” இட்ட்‌ ' தள்‌ 
14: பொன்‌ ஜலையீன்‌ “விரத! * 5: தத... 


- 


! 


படப்பட ந்த சகல்‌ வரச்‌ எரர்‌ ஏர்‌ 


ij 
| 


பி 
துமறைசொல்‌ இளவனிதை அயனொடுஅரி குவிசன் உன்‌ 
. முறைபணியும்‌ நெறியின்‌ , இடையே 4, 
பலன. அருகுவரும்‌ அரனை. எதிர்கொள : உனது; ம்‌ 


மூ 


பரிசனம்‌, உன்‌ ' , அடிவளமையால்‌, -.: 5) க 

இதுபிரமன்‌ _ மகுடம்‌. அரிம்குடம்‌இது குின்றுடி, தளி 
்‌ இதுகடினம்‌ இடறும்‌ இருதாள்‌ க. 

கதி -அமரஅமர வழிவிலகி , வரவர எமது. வ 
கடவுள்‌ எனும்‌ மொழி. தழைகவே!! . 29 


பசுபதிதன்‌ நீநிகொண்டு . அறுப்த்து.. தாலுப்ல a 
.... கலைஞானமும்‌.. கருணையால்‌: - க 
வசிவுஅற நெடும்புவனம்‌ னையின்‌. ல்க தத்வம்‌ ட்‌ 
வழிவரு.. பெரும்பயன்‌ எலாம்‌ -- ்‌ 
இசைபெற விளைத்ததும்‌ பின்னும்‌உனது ஏவலால்‌, ந 

இணையில்‌ : உனது ஆகமம்‌. எலாம்‌ .... 


| விசைபெற, விளைத்து எவையும்‌ : இதுத. அளித்ததுவும்‌-. 


. விமலை உனது; உரிமை. . , அலவோ... ந 30 


16 


- அரியதாகும்‌'. சிவம்‌ சக்‌.இமதன்‌. அவனி பின்பு... ்‌ ப 


' ஆதித்தன்‌ . மதி மதனவேள்‌, : . 
பெருகுவான்‌ : இந்திரன்‌ பின்புபரை.':மதனன்மால்‌ த 
பேசின்‌ முக்கண்டம்‌ அடைவே. ன ரூ. 
உரியதாம்‌ அந்தத்தின்‌ மாயை: மும்முறை” அமைத்து கு 


உறும்‌எழுத்து அடைய உணர்வால்‌ 
தெரியின்‌ தரமத்திஜொடு. 'உனதுஉறுப்பாம்‌ என்று. 
செப்பும்‌ தான்மறைகள்‌ உமையே it 31 


மோக: பேரசு விழைவினார்‌. உன்‌ . 
்‌ மூலவித்தை - தன்னின்‌ 'முன்‌.. 

னாக , மாரன்‌ “யோனி, பொன்‌ 

..... அணங்கு, அமைத்து நெய்மினல்‌- ... ன 

யோகம்‌ ஆர்‌ கிவத்த்ழத்குள்‌, te ரள 

ஓமம்‌ உற்று. விம்லைழே | : 

. இயசகமர்‌- மணிக்கொடு,: அக்க - ; 

வலயம்‌: அள்‌, செவிப்பரே. :' ட தத 


17 
இருசுடர்‌. முலைத்துணைச்‌ . சிவன்வடிவு தீறுதனை. 
வானும்‌ தவமாக இினைவேன்‌ , 
உருவுநிறை. தன்னில்‌. அளவுஒத்த பரமானந்தம்‌ 
த்‌ உடைய ,; பரனொடு பரையுமாய்‌, :: :.: 
மருவும்‌ . இனிதாம்‌ - உங்கள்‌... கூட்டம்‌ அது. சேடமும்‌. ல 
மறுத்து. அதனை உடையதுவுமரம்‌... 
்‌. அருகில்‌ இருவர்க்கும்‌ இரு பொதுவர்கி தந்கும்கொல்‌ 
அழிவு அற்ற , ரான. முதலே]... OE 


மனமும்தீ வெளியும்நீ. வளியும்தீ ட்‌ ஆரி 
்‌ மறிபுனலும்‌ . நீ புவியும்‌ தீ... 
ன்‌ நஇனைமில்‌ நீ பரம்‌அற... வளர்ந்து. த] பத்தலை ட்‌ 
ப தீ௮ன்றி.. ஒன்றும்‌. உளதோ? .. 
உனது மாஞான ஆனந்த உருவைப்‌ புவன: 
உருள வகுத்து: அருளவேர? . 
அனையுமாய்‌ மகவும்‌ ஆழாதுபோல்‌ : அகம வ்‌ 
அருணவடிவு... ஆயது... உமையே... .. 


18 
- 'அருளும்உனது ஆக்கினைத்‌. இகிரிக்குள்‌ உட்பட்டு த 
அருக்கன்‌. மதி: அனைய . வடிவாய்ப்‌ 
பருலமுதிர்‌. பரகின்‌.. .மயத்தொடு உறு. பான்மையாம்‌.” 
பரம சிவனைப்‌. . பணிகுவாம்‌ : ன்‌ 
ஒருபொழுதில்‌-.. இப்பர்மசிவனை ' எழுகதிர்‌ . மதிய்‌. 
ஒளிகட;ந்து ஒளிரும்‌ ஒருபால்‌ - A 
ப்ருகு பர்ம்ரணத்த: . விழைவுஒளி '* நினைப்பதுகொல்‌ - 
' பெறுமுத்தி-.சத்திஃ ஒளியே ! 35 


இறைவிதின்‌ புவிசுத்தித்‌...தலத்துஇடை. புளிங்குநிற - - 
எழிலொடு . ட, உலகுஅருள்‌; _தத்தையாய்‌... 
உற்யும்‌ : அஒருசிவனையும்‌ :: அவன்போலும்‌ , ஆரம்பம்‌ .: 
உடைய உனையும்‌: பணிகுவாம்‌ -.. - ', - 
நிறைமதி. ஒளிக்கு. ஒத்த. தெறிஏகும்‌ உமதுஒனியின்‌ ்‌ ள்‌ 
நிலவுண்டு.. பசிகளைவதோர்‌.... துக்க 
முறையெறு : சகோர்ம்‌என: : உலகு.” பாதக ; - இருள்‌. 
முடித்துக்‌: -. களித்து. , ஊறையுமே.. os 


19. 
முன்னைத்‌ தபோதனர்தம்‌ "இதய "மனத வாலி 1. 
முதுஞான முளரி. ்‌ நறவுஆர்ந்து" ' 
அன்னத்தின்‌ வடமொழிப்‌” பெய்ர்பெற்று:: தல்‌ 


உ அறுமூன்று* விஞ்சை”. -விரிவால்‌ ' கல ட்ட தை 

பன்னப்‌ பொதிந்த, தீவினை :-தீரில்‌- “த்‌ ற்குணப்‌: “42 5. 

ள்‌ பால்பிரித்து * ண்டு. : களியா த்‌ கண 
மன்னப்‌, ட படுஞ்சிறைப்‌ ' புள்‌இணையை' : க்‌ 


வழுத்துதும்‌ “மலர்ச்‌ சுமலையே 1: ட 


வீரித்த இருள்‌ “வழுக்கு. சக்தி க்‌ பின்‌ 
மணி ' இத்திர வில்லினோடும்‌... 

தரித்தம்றை. ப்ர்வுசிவ்‌. தப்ன்‌ கதிர்‌: 11 டத 
எறிப்ப அதில்‌*-7தழ்ன்று' “தீயில்‌ . 

பிரித்து ' உலகம்‌: ' “குளிர.” 'சளிதனைத்து | ஒளிர்‌.” க 
பொழின்முத தாரை ஸ்சி 040 

24 ரித்த்ம்ன்‌ ன்‌ ம்‌ 


ட்ட 


ஷ்‌ 


38 


கைன்‌ யைல பவட உ 


, 20 
திலையெறு சுவாதிட்‌ டன 
தின்சிவ அனலும்‌ நீயும்‌. 
இலகிய” தன்மை. நெஞ்சத்து 

' இறைஞ்சுவம்‌ "உரைக்க மாட்டேம்‌ 
.. உலகம்‌ அப்பார்வை செத்தீக்கு 

உருகின்‌ தின்கருணை பொங்கி 
அலைஎறி அமுதப்‌ பார்வை 


அளித்து இனிது அருளும்‌. அம்மே! 99 


தீ தத்து ' மூல ' ஆதாரத்தில்‌ ஆனந்த: 
“திர்த்தம்‌ -. இடும்‌ இறைவி! "நின்னோடு 

ஆனந்தத்‌ தாண்டவம்‌ விளைத்து தவவடிவுபெதும்‌- 
ஆதி சிவனைப்‌. யரவுவாம்‌ 


வானம்தொடுத்து' உலகம்‌ அடையப்‌. படைத்துஇடும்‌இவ்‌ 
வகையின்‌ புணர்ச்சி' அல்வோ? : 


ஞானங்ககொன்‌ அனைதந்தை எனஉலகு- ்‌ தெளிவுற. 


தடத்துவது ஞான, ஒளியே! 40 


[ உட 


o 


21 
காமாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌ 


ee} 


தாயே தின்றன்‌ அடிபேணாத்‌ 
தன்னொப்‌. பில்லாச்‌ சிறியேன்யான்‌ 
தன்னை யொப்பார்‌ இலராகும்‌ - : 
தன்மைப்‌ பெரிய. ளாயுளைநீ. 
நாயேன்‌ நின்னை ஒருபோதும்‌ ்‌ 
்‌ நாடிக்‌ கொண்டாள்‌ எனவேண்டேன்‌ 
நாளும்‌ குணமே மிக்குடையோய்‌ : 
நன்றே செய்தற்கு இருக்கின்றாய்‌ 


நீயே “ பரமென்று. உணராது 
நெடுநாள்‌ 'தெய்வம்‌' பலரென்று 
நெஞ்சம்‌ வீணில்‌ அலைந்ததுதீ 
 ிற்கின்னாய்‌ இப்போது உளத்தில்‌"... 


ப 


காயே எனும்‌என்‌ . மனத்துள்ளே 
- கனிபோன்று உள்ளாய்‌ வருகவே! : 
கச்சிப்‌ பதியிற்‌ கோயில்கொளும்‌ 
காமக்‌ கண்ணாய்‌ வருகவே! .. .. - 41 


22 
பெண்ணே வருக.! - ஆனந்தப்‌ ' 

பெருக்கே . வருக! விழைந்து பெறும்‌ 
பேறே வருக! மலைபயந்த ர 
பிள்ளாய்‌ வருக! அகிலமெலாம்‌ 
பெற்றோய்‌ வருக! புகழ்பரந்த 
பெயரோய்‌ வருக!: நலமளிக்கும்‌ 
பெரியோய்‌ வருக! உயிர்த்‌ தொகையின்‌ 
பெட்பே வருக! அடியவர்தம்‌ - 


எண்ணே. வருக ! எங்கெங்கும்‌ . 
இருந்தோம்‌. வருக ! ஆத்‌ 
இல்லாய்‌ வருக! சமயமெலாம்‌ -. 
இகந்தாய்‌ வருக! எண்ணலர்க்கும்‌ 
“இனியாய்‌ வருக! . அருமந்த 
எற்தாய்‌ வருக 1 உலகனைத்தும்‌ 
ஈன்றோய்‌ வருக! :இறைஞ்சுமெமை, 


ன. ட்‌ ° La ட ப்‌ க்‌ 
்‌ ஏற்பாய்‌ வரூக/ மறைபகரும்‌ 


4 4 - 


23 
.பண்ணே ;வருக! 'பற்றிலர்தம்‌ 
i பற்றே வருக! களிப்பருளும்‌ 
பண்போய்‌ வருக! பெறவரிய 
' பதமே வருக! ஆதிபரா - 
பரையே வருக! அமுதமருள்‌ 
பரிசோய்‌ வருக! பழுத்தஅருட்‌ 
பழமே வருக! எழுபிறவிப்‌ - i 
்‌ பயனே வருக! இருளகற்றும்‌ 


கண்ணே வருக! இடர்தலிரக்கம்‌ 
காப்பே வருக! . அறம்‌ வளர்க்கும்‌' - 
காரே வருக! கச்சியிற்பைங்‌ . 
கரும்பே. வருக! காலமெலாம்‌ 
கடந்தோம்‌ வருக! கலைஞானக்‌ 
கடலே வருக! எழுதரிய ட... 
கவினே. வருக! காமதெடுங்‌ ளு இ 


, கண்ணும்‌ வருக! வருகவே. த 


24 


காமாட்சியம்‌மை விருத்தம்‌ - 


சுத்தரி ச்வுத்தரி திரத்தரி துரந்தரி ்‌்‌ 
சோதியாய்‌ நின்றஉமையே டு 
சுக்கிரவா ரத்திலுனைக்‌ கண்டுதரி ' சித்தவர்கள்‌ டத 


துன்பத்தை : நீக்கிவிடுவாய்‌ 


சிந்தைதனில்‌ உன்பாதம்‌ தன்னையே தொழுபவர்கள்‌ 
துயரத்தை மாற்றிவிடுவாய்‌ 

செகமெலாம்‌ உன்மாய்கை புகழஎன்‌ னாலாமோ 
சிறியனால்‌ முடிந்திடாது 
' சொந்தவுன்‌' மைந்தனாய்‌ எந்தனை. : இரட்சிக்கச்‌ 

சிறியகடன்‌ உன்னதம்மா 
சிவசிவ மகேசுவரி ..பரமனிட ஈசுவரி ்‌: 
சிரோன்‌ மணி மனோன்‌ மணியு நீ 


அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி 
அனாத ரட்சகியும்‌ .நீயே 
அழகான. காஞ்சியில்‌ புகழாக : SAS 
அம்மைகா. மாட்சியுமையே. : : 48 


ட 


ந்‌ 


25 
பத்துவிரல்‌. மோதிரம்‌ எத்தனை . பிரகாசமது 
பாடகம்‌ தண்டைகொலுசும்‌ 
பச்சைவை டூரியம்‌ -இச்சையாய்‌ இழைத்திட்ட 


பாதச்‌ சிலபிஜெளியும்‌. ப்ட்‌ 


ட்‌ 


முத்துமூக்‌ குத்தியும்‌ செத்தினப்‌ பதக்கமும்‌. 
மோகன மாலையழகும்‌ 
மூழூதும்வை டூரியம்‌ புட்பரா கத்தினால்‌ 
முடித்திட்ட தாலியழகும்‌ 


சுத்தமா யிருக்கின்ற காதினிற்‌ கம்மலும்‌ 
செங்கையிற்‌ பொன்கங்கணம்‌. . - ... . 
செகமெலாம்‌ விலைபெற்ற ' மூகமெலாம்‌ .' ஒளியற்ற 
சிறுகாது. கொப்பினழகும்‌. ட 


அத்திவர தன்தங்கை “சத்திசிவ ரூபத்தை 
அடியனாற்‌ சொல்லதிறமோ 

அழகான காஞ்சியில்‌ புகழாக. வாழ்ந்திடும்‌ 
அம்மைகா மாட்சியுமையே, . 44, 


26 


காமாட்சியம்மை நவமணிமாலை 


மாணிக்கம்‌ மணிமுத்து பற்பரா கம்சொல்கோ 
மேதகம்‌ வயிடூரியம்‌ 
வயிரமர கதபவள நீலமென்‌ ஜோதுநவ 
மணிகோத்‌ ' திழைத்த மாலை 


ஆணிப்பொன்‌ னாற்செய்த நின்கழுத்து ஒளிர்கின்ற 
“ ஆரத்தின்‌ - அருகில்‌. உறல்‌ போல்‌. 


. அடியனேன்‌ சொற்களாம்‌ கற்களால்‌ கோத்தணியும்‌ 


அசியநவ மணிமா லையும்‌ 


ப தமிழ்க்காக வேண்டிநீ பூண்டால்‌ 
. மிறத்தப்யன்‌ ... எய்தி. யடியேன்‌ 
பெரிதும்‌ களிப்புறுவன்‌ ஆதலால்‌ . காதலால்‌ 
ல்க என்முன்‌ வருவாய்‌! 


காணிக்கை. ,.யா.கஎன்‌ ' கவியையே ஏன்றுஉன்‌ . 
கடைக்கண்‌ நோக்கப்‌: -பரிசருள்‌ 1 


காஞ்சி . 'புரத்திலுயர்‌. , காமகோட்‌. டத்துள்வளர்‌ 
காமாட்சி யம்மை யுமையே! or 45 


27 
நீலமணி போன்‌ றகரு. ்‌ நீலவிழி செலியெனும்‌ 
நெடுவள்ளை யோடு மோதி 


கீமுந்தி நான்முந்தி என்றுபத்‌ தயமிட்டு.. 
நேயர்க்கு . வேண்டு. வனகள்‌ 


சாலவும்‌ காலமுழு துந்தரப்‌. போவபோல்‌ 
தாம்தோன்ற லால்‌எவ்‌ வகையாம்‌ 
தனமுங்‌ கொடுத்துமத்‌ கோபருங்‌ காமத்‌ '' 
தனைத்தெரிய ஈர்த்த: செயலால்‌ 


ஏலமலர்‌ வாணியும்‌ செந்திருவும்‌ முறையே ன ரர 
' இடப்புறம்‌ வலப்புறமதாம்‌:  ,- 
இருக்கின்‌ ற தாலுனைக்‌ . காமாட்சி என்றே. 
இயம்பிடுவர்‌ பாரில்‌ உள்ளோர்‌ 


காலமெல்‌ லாம்‌உலகு காக்கவே. ஒட்டியாண்‌ 
.... கனபிலா. . காச முள்ளாய்‌! 
காஞ்சி ப்ரத்திலுயர்‌ காமகோட்‌ டத்துள்வளர்‌ : 
எ காமாட்சி யம்மை' யுமையே த 


28 | 
காமாட்சி நூற்றெட்டந்தாதி 


ள்‌ 
கழலதிர ஆடும்‌ கருணைக்‌ கடலே! 
உழல்பவர்தம்‌ தீவினைகள்‌ ஓட்டி -- நிழல்நல்கும்‌ 
' காம்கோடி பீடம்‌ கனிந்திசைக்கும்‌ மெய்ப்பொருளே! 
'கோமகளே ! தீர்த்தருளெம்‌ கோது, . . 417 


கோதினேந்து வாடும்‌. குவலயத்துள்‌ மெய்ஞ்ஞான த்‌ 
தூதியம்பும்‌ - கச்சிவாழ்‌' தூயவளே - நீதிநெறி 
தாட்டில்‌ . திலைத்தொளிர. தல்லாசி பவ 
பாட்டில்‌ துதித்தேன்‌. பணிந்து, 48 


பணிந்திடும்‌ பச்வலர்தம்‌ . பாவணி தன்னை :- 

அணிந்துகொளும்‌ அம்மையே! ஆன்மப்‌--பிணியகற்ற 
கச்சியிற்கோ வில்கெர்ண்ட காமக்கோட்‌ பத்தியே! 
அச்சமில்வாழ்‌ வீந்தெனை . ஆள்‌, ன ரர! 


29 


ஈங்குளை:: நெஞ்சோ -. டிணைத்துத்‌' துதிப்பவர்‌, ப 
தீங்கினை .. விட்டே. தெளித்துயர்வர்‌ — 'பாங்கொளிர்‌ 
சைவமெனும்‌ -: நற்பூந்‌ தரவின்‌ அகுட்குவிலே 


கைவரச்செய்‌- வாய்யோகக்‌ “காழ்‌... ன தல ட்ட. 50 


ட்‌ 


காழ்மிகு சைவக்‌. கவின்‌ விளக்கே! மாந்தர்தம்‌ து 
வாழ்வரங்கில்‌ இன்‌ பம்‌ வழங்கிடும்‌ —  யர்ழிசையே 
' காமாட்சித்‌ தாயே! கனித்தளிப்பாய்‌ - ஒானமெதும்‌' 
பூமாட்சி. “மிக்க பெரில்‌, ன தர 51 


பொழில்சூழ்ந்த . கச்சியிற்‌. பொற்பாதம்‌ வைத்தே , 
எழில்சூழ்த்த பீடம்‌ எழுப்பித்‌ - தொழில்சூழ்ந்த . 
இச்செழும்‌ . மாநகரை ர்த்தவுளே! . "தின்‌ கழலை. 
உச்சியில்வைத்‌ தேன்யான்‌:. உணர்ந்து, ர ர: 


. . 
க டு, 


3. 
உணர்த்துல்தீது! - இன்றாம்‌" ஓதியான்‌ "உய்யக்‌ க்‌. வ 
கொணர்த்தேன்‌ “இதயக்‌. 'குடத்தை;-- இணர்‌ அணிந்த 
. அம்பிகையே! '"சச்சியின்‌ அஞ்சுடரே! _நின்னருளைக்‌. 


.கும்பமதில்‌. ஊற்றிக்‌ ' கொடு. 53 


வாழ்த்துக்‌ குரிய மழைக்கண்‌. ணுடையவளே!! ம்‌ 


த்த 


தாழ்த்தினேன்‌. சென்னிதின்‌. ,தாளடியில்ட்கழ்‌த்தவிலா. ப்‌ 


தனை 


பூத்தார்‌ "அசையவே புன்னகைக்கும்‌. ஜய்ளே! பனை 
கல. 


ஈத்தகுள்வாய்‌ .ஜானம்‌. எனக்கு, oe 54 


பி 
ஞ்‌ த 


| மகிழ்த்துனிது. தர்‌ ம்ம்‌. 'வழுத்திதற்கொள்‌.. நெஞ்சை 
அகழ்ந்துன்‌ ' னருளை விதைத்தே.-- — இகழ்த்தவரமுன்‌ : 
யான்‌ நிமிர்ந்து நின்திடதீ. ஆள்கவென்று க்‌்‌ 
ப சென்‌ தமிழ்ப்‌ பேழை திறத்து தை... 55 


a ப 1௪ 


31. 


தாயென்று , வேண்டும்‌ மதத்து சான்றோரை 


வாயென்‌ (று) அழைத்து வரம்தல்கும்‌ -- தூயவளே!! ' 
வேதமெனும்‌ வித்து விதைத்தவளே !. காத்தருள்‌ தின்‌ 
பா தமென்‌ நெஞ்சிற்‌... பதித்து, ண ச. 


விருந்ததெனவே உண்டேன்‌ . விலைமதிய்‌. யில்லா , 


அருத்தவத்தின்‌ 'தற்கனியை;. அம்மா ! தகு ட்‌ மருந்தாகி. ப 
என்‌ ஆன்ம 'தோயகற்றி என்‌ வாழ்வைக்‌ . காத்துன்றன்‌ ்‌ 


பொன்னாசி தல்கிடுனம்‌.. அத்து, ்‌. பதச்‌ 5. 


நமி பல்பு ட விக்க வரம்‌ 


ச 


பார்யாவும்‌ ஞானம்‌. பகிர்ந்துகொண்டு இன்னிய. 


சீர்யாவும்‌ பெற்றுச்‌ சிவமெனும்‌ - நீர்பருகித்‌ 
தேயா. , நிலவாய்த்‌. திகழ்ந்தொளிரத்‌ தாயேதி 


வாயார. வாழ்த்து, வழங்கு பத்‌ அல்ல 4 ட்‌ க 


நவக்‌ ஸ்‌ ன்பம்‌ 


ஆ 


தத்தம்‌." “எனக்குத்‌: தமிழ்க்கவிதை ஆற்றல 
எந்தாய்‌. உனையே 'இசைத்திடும்‌ - _ சிந்தை. 
எ்னக்கின்று:- தந்தாள்‌ என வேண்டி ' என்னை 
உளக்கெனவே தந்தேன்‌” உண்ர்ந்து, -  -:  '59 


ம்‌ 


» 


* 


உணர்கின்றேன்‌ முன்னம்‌. உலகில்‌என்‌' . ஜேடே 
புணர்த்திருந்த” பூன்செய : 'லெல்லாம்‌;--குணமென்னும்‌. 
கன்ற்த்தில்‌ ்‌ தின்றுடிளிர்‌. கோமகளே |. என்றனை நின்‌ 


மன்றத்தில்‌ சேர்ப்பாம்‌' மகிழ்ந்து, “ ர்‌ ன்ப “60 


5 


~ 


நான்தான்‌. எனுஞ்ச்ருக்கல்‌, "காலத்துள்‌. யர்லிறான்‌. 
ஏன்தான்‌: 'அலைந்தேனோ 4. எத்தாயே! 1 
இனிக்குமெண்றேன்‌'. “உன்றன்‌ : ' இனிமையிகு . 
்‌ நினைக்குமுன்னம்‌ எங்கோ தரன்‌." நின்று, ்‌. பப ர்‌ 


~ 


எனக்கிருக்கும்‌ . சொத்துஎன்‌:.. இதய்மே; .. அதை . 

உனக்கென்‌ நே: ஆக்கிஉய்‌ - -யேலோே ? 2— ட மனக்கினிய , 
அம்பிகையே ! ]- நீயென்னை . ஆட்கொள்‌ ள்வாய்‌ என்றுமான்‌ 
“இம்பிதின்பால்‌ 'வத்தேன்‌ தடத்த, ன்‌ ர்‌ ல ட, 62 


வாய்மணக்கும்‌! தின்‌ நாமம்‌: 'வாழ்த்திடில்‌., 'ள்ஸ்மனார்‌ : 


தூய்மை : : நிறைந்த : துறவியர்‌, தாய்மை... பங்க்‌ ல 
மிகுத்தவளே 1 மாதுளம்பூ மேனியனே ! வாழ்த்தத்‌. 
68: 


'த்குத்தவளே! தாரரய்திஸ்‌ : வத்‌ வில்‌ 


- 


விழைகின்றேன்‌ . “தின்கை ப த்சத்ஸ ஆட்‌ ப்‌ 

-குழைகின்றேன்‌ : “என்‌ நிலையைக்‌ ஆடற்‌ கல மல்‌ ல்‌ 
சித்தும்‌ ' "சிரிப்யே்‌-: சிவக்கும்‌” தியெண்க்குத்‌ . க 
சத்தருள்வாம்‌.. "என்னுள்‌... “தழைத்து, oa த ட பத்‌? 


உளெனும்‌ தோட்டத்துள்‌ ஓம்‌எனும்‌ தண்ணீர்க்‌ 
குளமொன்று' வெட்டினேன்‌; கோலம்‌ -- வளர்த்திலங்கு 
ஞானத்தை வித்தினேன்‌; தற்றுயே! i தின்‌. னருளின்‌ 
தாகத்தைப்‌” "பொல்லச்ச்குத்‌. தா. ந்‌ 65 ்‌ 


இசைபட வாழாமல்‌ ஏதேதோ செய்தே 
4 வசைபட்‌ * வாழ்ந்தேன்‌; மனத்தின்‌ -'அசைவளைத்தும்‌: 


ம்‌ -- ம்பிகையே ! ்‌ கண்ணளிப்பாய்‌; 
த்க்‌ ன 'என்‌ மனத்தில்‌: . 


செண்டென. நின்று த்தது ந பத வழி பரப்‌ 
சிரித்த. முகமும்‌ - செழித்திலங்கும்‌ அன்பைத்‌ ம்‌, 
தரித்ததற்‌.. கோலமும்‌ தாங்கும்‌ விரித்துரைக்க... க 
- தண்ணாத சச்தியே! ஓங்குவாய்‌ .. 'என்‌.வாழ்வில்‌ : .:., 
தல்‌ ( ட்‌ ட 67, 


சண்ணாதல்‌ : வேண்டுங்‌ குனிந்து, : 


35 
கனியேநற்‌. காஞ்சியின்‌ , கானியமே! கண்ணார்‌, ன்‌ 
பணியணியும்‌. பண்பின்‌ , பசையே!. நனியருள்‌, , , 
தாங்கிடுத்‌ தாயே! தயவுடன்‌ தீ., ,நோக்கிடில்‌-... .:. 
ஓங்கிடும்‌ மாந்தர்‌ உலகு... 8 


1௪ 


இனியென்‌: இதனது தத்தேன்தின்‌ , ர்வில்‌:. 


தறன? மா.ற்நிதீ-, காப்பாய்‌: -.நனிமிக' ணக ரு 
“அன்‌ பிஃ்ட்யு : “அம்பிகையே! ஆன்மாவின்‌ ஸ்டாக்‌ 
்‌ பன்‌ வாழ்க ல தக ன்‌ அரி 69 


நிழிர்ந்திருக்கும்‌ ” ட்ப வல்‌” மாலை. க்‌ 
கமழ அணித்தவளே ! "கன்னல்‌ _' 'தம்ழெனும்யங்‌ oi . 
காட்டில்‌ A கவியெனும்‌ - (கேஞ்சலில்‌ வவைத்துன்னை' 5 தக 
ஆட்டிடவே ஆவலுத்தேன்‌ யான்‌. லவ்‌ ட - நடு" 


36 


யான்வணங்கும்‌ .தாயே!!. அகிலத்துள்‌ எஞ்ஞான்றும்‌ 
வான்வழங்கும்‌. ங்கா வாழ்ந்தொளிர - -' 
பரிய தேன்‌ தரும்தின்‌. 
பூத்தாளிற்‌ சென்னி பொருத்திமன்‌ மடுகின்‌ ஜேன்‌; 
ச்ந்துகநீ அன்போ. டெனை. ்‌ 71 


காட்ட்டுவாய்‌, உன்றன்‌ கடைக்கண்‌ என்க்கின்றே ' 


ஊட்டிடுவாய்‌ தின்னருளின்‌ . ஜண்ண்முதை;-பாட்டி, வ i 


புத்தெழிலைப்‌ : பாடியான்‌ போந்தியதால்‌., ,பத்ததம்மா 


முத்தமிழ்த்‌ பட்ட முகம்‌. ர ட ட்‌ 1a 


காஞ்சீந்கர்‌ கொலுவீதக்கும்‌ காமாட்சி தாயே! - 

கருணையில்‌ உமேலோம்‌ அநள்பொழியும்‌ தாயே! i: 
வாஞ்சையோடு தேடியுள்ளை வருபவர்க்கு எல்லாம்‌ 

வழரங்கீடுவாய்‌ நலமனைத்தும்‌ வகைவகையாய்‌ நீயே. 7 

௩ 15 

புன்னகையால்‌ 0பாள்னகையால்‌ பொலியும்‌ அதள்தாயயே!. | 

புலத்திருக்கும்‌ மஸீயலீயால்‌ ஓவிதீறக்கும்‌ தாயே! இ: ப 
கள்ளனுடன்‌ அங்குசமும்‌ கரங்களிலே திநரக்‌ 

காண்பவர்கள்‌ மனங்கவரும்‌ காமாட்சி தாயே! 


மங்கலங்கள்‌ பொங்கிட மங்கையர்கள்‌ மகிழ 
மாவிலையும்‌ தோரணரும்‌ மனைகளிலே நிழ, 

குங்குமத்தை மஞ்சளுடன்‌ கொடுத்ததும்‌ தாயே! 
கோடிநன்மை கூடிவர ஆடிவநம்‌ தாயே! 


உள்ளமதில்‌ குடியிருந்து உளதருளைத்‌ கருவாய்‌ ச 
ஊக்கமடு உரைத்திடவே ஆக்கலாம்‌ அருள்வாய்‌ 

அள்ளமிடும்‌ செல்வமேலம்‌ அதள்வீறியால்‌ தருவாய்‌ 
அடிமலில்‌ பணித்தீடுவோம்‌ காமாட்சி தாயே! . 


வள்ளுவர்‌ அச்சகம்‌, காரைக்குடி, போன்‌: 506 


